World Christian Fellowship 
www. wcflondon.com 


wceflondon(@gmail.com 


ஏழு சபைகள்‌ 
லவோதிக்கேயா - அனலும்‌ குளிரும்‌ இல்லாத 


சபை 


வெளி 3:14-22, “லவோதிக்கேயா சபையின்‌ தூதனுக்கு நீ 
எழுதவேண்டியது என்னவெனில்‌: உண்மையும்‌ சத்தியமு 
முள்ள சாட்சியும்‌, தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாயிருகீ 
கிற ஆமென்‌ என்பவர்‌ சொல்லுகிறதாவது; 15. உன்‌ 
கிரியைகளை அறிந்திருக்கிறேன்‌; நீ குளிருமல்ல அனலுமல்ல; 
நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால்‌ நலமாயிருக்கும்‌. 16. 
இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாயிருக்‌ 
கிறபடியினால்‌ உன்னை என்‌ வாயினின்று வாந்திபண்ணிப்‌ 
போடுவேன்‌. 17. நீ நிரப்பாக்கியமுள்ளவனும்‌, பரிதபிக்கப்‌ 
படத்தக்கவனும்‌, தரிதீதிரனும்‌, குருடனும்‌, நிர்வாணியு 
மாயிருக்றெதை அறியாமல்‌, நான்‌ ஐசுவரியவானென்றும்‌, 
திரவியசம்பன்னனென்றும்‌, எனக்கு ஒருகுறைவுமில்லை 
யென்றும்‌ சொல்லுறெபடியால்‌; 18. நான்‌: நீ 
ஐசுவரியவானாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட 
பொன்னையும்‌ உன்‌ நிர்வாணமாகிய அவலட்சணம்‌ 
தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக்கொள்வதற்கு வெண்வஸ்திரங்‌ 
களையும்‌ என்னிடத்திலே வாங்கிக்கொள்ளவும்‌, நீ 
பார்வையடையும்படிக்கு உன்‌ கண்களுக்குக்‌ கலிக்கம்‌ 
போடவும்‌ வேண்டுமென்று உனக்கு ஆலோசனை 
சொல்லுகிறேன்‌. 19. நான்‌ நேசிக்றெவர்களெவர்களோ 
அவர்களைக்‌ கடிந்துகொண்டு சிட்சிக்கிறேன்‌; ஆகையால்‌ நீ 
ஜாக்கிரதையாயிருந்து, மனந்திரும்பு. 20. இதோ, 


வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன்‌ ஒருவன்‌ என்‌ 
சத்தததைக்கேட்டு, கதவைத்‌ திறந்தால்‌, அவனிடத்தில்‌ நான்‌ 
பிரவேசித்து, அவனோடே போஜனம்பண்ணுவேன்‌, அவனும்‌ 
என்னோடே போஜனம்பண்ணுவான்‌. 21. நான்‌ 
ஜெயங்கொண்டு என்‌ பிதாவினுடைய சிங்காசனத்திலே 
அவரோடேகூட உட்காரந்ததுபோல ~ஜெயங்கொள்ளுநறெ 
வனெவனே அவனும்‌ என்னுடைய சிங்காசனத்தில்‌ 
என்னோடேகூட உட்காரும்படிக்கு அருள்செய்வேன்‌. 
22, ஆவியானவர்‌ சபைகளுககுச்‌ சொல்லுநறெதைக 
காதுள்ளவன்‌ கேட்கக்கடவன்‌ என்றெழுது என்றார்‌. ” 


லவோதிக்கேயா: 


Seven Churches of 


Revelation 
Chapters 2-3 
© Ephesus 
© Smyrna 
© Pergamos 


© Thyatira Aegean Sea 1 
© Sardis 
© Philadelphia 

© Laodicea 


Island of Patmos: where John 
received the vision 


லவோதிக்கேயா கொலோசெவிலிருந்து பத்து மைல்‌ 
தொலைவில்‌ இருந்தது. அந்த பகுதியில்‌ மூன்று நகரங்கள்‌ 
இருந்தன: ஹைராபோலிஸ்‌, கொலோசே மற்றும்‌ 
லவோதிக்கேயா Hierapolis, Colossae, and Laodicea. 


தென்மேற்கு பிரிகியாவில்‌ லைகஸ்‌ நதி பள்ளத்தாக்கில்‌ 
அமைந்துள்ளது இநத லவோதிக்கேயா இது 
பிலதெல்பியாவிலிருந்து நாற்பத்தைந்து மைல்‌ தொலைவில்‌ 
உள்ள எழு நகரங்களில்‌ மிகவும்‌ கிழக்கு நோக்கிய நகரமாகும்‌. 
ஹைரபோலிஸ்‌ H்சமூ௦ிiக நகரம்‌ இங்கிருநது சுமார்‌ ஆறு 
மைல்‌ தொலைவில்‌ உள்ளது. 


லைகஸ்‌ பள்ளத்தாக்கு [ய5 Valley மிகவும்‌ பொதுவான பயண 
வழிகளில்‌ ஒன்றாகும்‌, ஏனென்றால்‌ மக்கள்‌ மலைகளில்‌ 
பயணம்‌ செய்யவில்லை, அவர்கள்‌ பள்ளத்தாக்குகளின்‌ 
வழியில்‌ பயணம்‌ செய்தனர்‌ லவோதிக்கேயா ஒரு 
முக்கியமான நகரமாக இருநதது. இது கிழக்கு நோக்கி மேற்கு 
நோக்கி பயணிக்கும்‌ ஒரு இடம்‌ மட்டுமல்ல, அது வடக்கே 
தெற்கே நோக்கி பயணிக்கவும்‌ உதவும்‌ intersection சந்திப்பு 
நகரமாக இருந்தது. 


அந்தியோகஸ்‌ 1! கிமு 3 இல்‌ இந்த நகரத்தை நிறுவினார்‌. 
அதற்கு அவரது மனைவியின்‌ பெயரை வைத்தார்‌. [aodice 
லாவோடிஸ்‌ அவரது மனைவியின்‌ பெயர்‌. அவர்‌ அவளுக்காக 
அநத நகரத்திற்கு அவ்வாறு பெயரிட்டு பின்னர்‌ விவாகரத்து 
செய்தார்‌ ஆனால்‌ பெயர்‌ அப்படியே தான்‌ இருந்தது. 
துருக்யெ நகரத்தின்‌ நவீன பெயர்‌ £5k-ha55எா எஸ்கி-ஹசாந்‌ 
அதாவது பழைய கோட்டை he ௦d ரர என்று அதற்கு 
அர்த்தம்‌. ” 


லவோதிக்கேயாவில்‌ மிகப்‌ பெரிய யூத மக்கள்‌ இருந்ததாக 
வரலாறு பதிவு செய்கிறது. 


அது நமக்கு எப்படி தெரியும்‌? 


ஏனெனில்‌ ஒவ்வொரு ஆண்டும்‌ யூதர்கள்‌ ஆலய வரி செலுத்த 
வேண்டியிருந்தது. 2/ வயதிற்கு மேற்பட்ட ஆணாக 
இருநீதால்‌, அவர்கள்‌ எருசலேமில்‌ உள்ள ஆலயத்திற்கு அரை 
சேக்கல்‌ வரி செலுத்தினர்‌. சுவிசேஷங்களில்‌ கூட அதைக்‌ 
குறிப்பிட்டுள்ளனர்‌. 


கிபி 62 இல்‌, ஆளுநரான ஃப்ளாக்கஸ்‌ Flaccus, 
லவோதிக்கேயாவிலிருந்து தங்கத்தை ஏற்றுமதி செய்வதை 
நிறுத்தினார்‌. லவோதிக்கேயர்களை தங்கத்தை வெளியே 
அனுப்புவதை அவர்‌ தடுத்தார்‌ யூதர்கள்‌ எப்போதுமே ஆலய 
வரியை தங்கத்தினால்‌ செலுத்தினர்‌. நாணயத்தை ஆதரிக்க 


அவருக்கு அது தேவைப்பட்டது. யூதர்கள்‌ எப்போதுமே 
தங்கள்‌ வரியை ஒரு தஙக பொட்டலமாக அனுப்பினர்‌. 
அவர்கள்‌ நகரத்திலுள்ள தங்கள்‌ ஜெப ஆலயங்களில்‌ ஒன்றாக 
வந்து தங்கள்‌ பணத்தை முழுவதுமாக தொகுத்து தங்கமாக 
மாற்றி தங்கத்தை எருசலேமுக்கு அனுப்பினார்கள்‌. அவர்கள்‌ 
அதை செய்ய தடை விதிக்கப்பட்டனர்‌ ஆனால்‌ அவர்கள்‌ 
அதை எப்படியோ செய்து விடுவார்கள்‌. அவர்கள்‌ கவர்னரின்‌ 
ஆணையை மதிக்கவில்லை. 


இது பறிமுதல்‌ செய்யப்பட்டது, வரலாற்றாசிரியர்கள்‌ இருபது 
பவுண்டுகள்‌ எடையுள்ளதாக கூறுகிறார்கள்‌. அனைத்து 
ஆண்களும்‌ அரை சேக்கலை செலுத்தும்‌ போது அது இருபது 
பவுண்டுகள்‌ எடை கொண்ட தங்கம்‌, அங்கு கிட்டத்தட்ட 
4,000 ஆண்கள்‌ இருந்ததை நாம்‌ காணலாம்‌. அவர்களுக்கு 
மனைவிகளும்‌ மற்றவர்களும்‌ இருப்பார்கள்‌. எனவே, அங்கு 
ஆயிரக்கணக்கான யூதர்கள்‌ வசித்து வந்தனர்‌. 


இநத பேகன்‌ கலாச்சாரத்தின்‌ நடுவில்‌ அவர்கள்‌ அனைத்து 
சீர்கெட்டிலும்‌ அளந்து இருந்தனர்‌. 7 ல்‌ 
சொல்லப்படுகிறது, அவர்கள்‌ தங்கள்‌ யூத மதத்தில்‌ 
மந்தமானவர்களாகவும்‌, புறமதத்தால்‌ மூழ்கியிருநததாகவும்‌ 
சில அறிகுறிகள்‌ உள்ளன என்று அது சொல்லுகிறது. 


1. தண்ணீர்‌ வசதி. 


எந்தவொரு நகரத்திற்கும்‌ முக்கியமானது அதன்‌ நீர்‌ 
விநியோகம்‌ தான்‌. மக்கள்தொகை வளர்ந்தது, ஏனெனில்‌ அது 
ஒரு மையமாக இருந்தது, அது பெரிதாகியது. உள்ளூர்‌ 
நீரோடைகள்‌ இனி தேவையான தண்ணீரை வழங்க 
முடியவில்லை. 


எனவே, ஒரு அற்புதமான நிலத்தடி கால்வாய்‌ கட்டப்பட 
வேண்டியிருந்தது. அவர்கள்‌ அதை நிலத்தடிக்குள்‌ 
வைதீதிருநீதார்கள்‌, இதனால்‌ எதிரிகளால்‌ அதை எளிதில்‌ 
அணுக முடியாது. 


ஒரு வரலாற்றாசிரியர்‌ சொல்லுகிறார்‌, அவர்கள்‌ லைகஸ்‌ [5 
அல்லது மீண்டர்‌ Meander நதியைப்‌ பயன்படுத்த 
முடியவில்லை, ஏனெனில்‌ அவை மிகவும்‌ அழுக்காக 
இருந்தன. தவிர, லைகஸ்‌ நதி பெரும்பாலும்‌ வறண்ட 
காலங்களில்‌ வறண்டுவிடும்‌. இப்பகுதியில்‌ உள்ள 
பெரும்பாலான நீரூற்றுகள்‌ வாயுக்கள்‌ மற்றும்‌ பிற 
இரசாயனங்கள்‌ நிறைந்த சூடான நீரூற்றுகள்‌. 


ஹைரபோலிஸ்‌ 1///௪௭௦/ இன்றும்‌ வெப்ப நீரூற்றுகளின்‌ 
இடமாக இருந்தது, மேலும்‌ வெப்ப நீரூற்றுகளின்‌ 


குணப்படுத்தும்‌ பண்புகளுக்காக மக்கள்‌ அங்கு சென்றனர்‌. 


லாவோதிக்கேயர்களுகீகு வேறு வழியில்லை. அவர்கள்‌ 
தொலைதூர நீரூற்றில்‌ இருந்து கல்‌ குழாயின்‌ இரட்டை 
பழுப்புகள்‌ வழியாக தண்ணீரில்‌ குழாய்‌ கொண்டு வர 
வேண்டியிருந்தது. ஒவ்வொரு கல்லும்‌ சுமார்‌ மூன்று அடி 
அகலம்‌ இருந்தது மற்றும்‌ நடுவில்‌ வெற்று இருந்தது. இந்த 
குழாய்களால்‌ எடுத்துச்‌ செல்லப்பட்ட நீர்‌ அசுத்தங்களால்‌ 
நிறையப்பட்டது. 


இதனால்‌ கால்சியம்‌ கார்பனேட்‌ calcium carbonate 
படிப்படியாக குழாய்களை அடைத்துவிடும்‌. இந்த நீர்‌ ஒரு 
மைய நீர்‌ பகுதியில்‌ சேகரிக்கப்பட்டு பின்னர்‌ தெருக்களில்‌, 
மத்திய நீர்‌ தேக்கத்திலிருந்து வெளியேறும்‌ குழாய்கள்‌ மூலம்‌ 
விநியோகிக்கப்பட்டது. 


டெரகோட்டா (ரஎ04 குழாய்களின்‌ பிரிவுகளில்‌ உள்ள நீர்‌ 
ஆணை இன்றும்‌ காணப்படுகிறது. குழாய்களின்‌ வழியாக 
எடுத்துச்‌ செல்லப்பட்ட நீர்‌ மோசமாக இருநீதது என்பது 
தெளிவாகத்‌ தெரிகிறது, ஏனென்றால்‌ சுண்ணாம்பு calcareous 
அசுத்தங்களின்‌ அடர்த்தியான தேக்கம்‌ இன்னும்‌ குழாய்களின்‌ 
எஞ்சிய பகுதியை சுற்றிலும்‌ இருப்பதை காணலாம்‌. 


சில தொல்பொருள்‌ ஆராய்ச்சியாளர்கள்‌ ஜந்து மைல்‌ 
தொலைவில்‌ இருந்து இந்த குழாய்கள்‌ வந்ததாகக்‌ 
கூறியுள்ளனர்‌. 


2. வங்கி வசத. 


லவோதிக்கேயா சிறந்த வணிக வங்கி நிறுவனத்தைக்‌ 
கொண்டிருந்தது. நகரம்‌ மிகவும்‌ செல்வம்‌ நிறைநததாக 
இருந்தது. கி.பி 60 பூமியதிர்சசிக்கு பிறகும்‌ அது மிகவும்‌ 
செல்வந்தராக இருந்தது. இது இந்த நகரத்தையும்‌, 
அப்பகுதியில்‌ உள்ள சிலரையும்‌ சமன்‌ செய்தது. 


லவோதிக்கேயா மக்கள்‌ ரோமில்‌ இருநது நிதி உதவி 
வழங்குவதை நிராகரிப்பதில்‌ தங்களை 
பெருமைப்படுத்தினர்‌ ஏனென்றால்‌ எந்த உதவியும்‌ 
இல்லாமல்‌ ஒரு அழகான நகரத்தை முழுவதுமாக மீண்டும்‌ 
கட்டி எடுக்க தங்களுக்கு போதுமான பணம்‌ இருந்தது என 
அவர்கள்காட்டினார்கள்‌. 


Tacitus, Roman Historian, wrote: “Laodicea arose from the ruins by the 


strength of her own resources with no help from us, 


எங்களிடமிருநது எந்த உதவியும்‌ இல்லாமல்‌ தனது சொந்த 
வளங்களின்‌ பலத்தால்‌ லவோதிக்கேயா இடிபாடுகளில்‌ 
இருந்து மீண்டு எழுந்தது” 


3. 17௦௦/ கம்பளி தொழில்‌. 


லவோதிக்கேயா கம்பளிதீ தொழிலுக்கு மிகவும்‌ 
பிரபலமானதாக இருந்தது. முகீகிய தயாரிப்பு மென்மையான 
கம்பளி, பளபளப்பான கருப்பு நிறம்‌. இது தரைவிரிப்புகள்‌ 
மற்றும்‌ ஆடைகளுக்கு பயன்படுத்தப்பட்டது, உள்நாட்டிலும்‌ 
பின்னர்‌ ஏற்றுமதியிலும்‌ இவைகள்‌ பயன்படுத்தப்பட்டது. 


4. மருத்துவ வசத. 


நகரம்‌ அதன்‌ மருத்துவப்‌ பள்ளிக்காக அதிக மரியாதையையும்‌ 
கனத்தையும்‌ பெற்றது. ஒரு பழங்கால குணப்படுத்தும்‌ 
கடவுளுக்கு தொடர்பாக ,ஒரு கோயில்‌ அநத மருத்துவ 
பள்ளியில்‌ நிறுவப்பட்டது, பின்னர்‌ அது அஸ்கெல்பியஸ்‌ 
Asclepius என அடையாளம்‌ காணப்பட்டது. 


கொரிநதியிலும்‌ அஸ்கெல்பியஸ்‌ கடவுளைக்‌ காணலாம்‌. 
புகழ்பெற்ற மருத்துவ ஆசிரியர்கள்‌ ,அங்கு மக்களின்‌ கண்‌ 
வியாதிகளுக்குப்‌ பயன்படுத்த ஒரு பிரபலமான மற்றும்‌ 
மிகவும்‌ மதிப்புமிக்க மருந்து எண்ணையை உருவாக்கினர்‌ 


லவோதிக்கேயா : நீர்‌ விநியோகம்‌, நிதி, கருப்பு கம்பளி 
மற்றும்‌ கண்‌ மருந்து. இந்த கடிதத்தில்‌ இவை அனைத்தும்‌ ஒரு 
பங்கைக்‌ கொண்டுள்ளன. 


லவோதிக்கேயாவில்‌ உள்ள சபை. 


கொலோசே பட்டணம்‌ பத்து மைல்‌ தொலைவில்‌ இருந்தது. 
அநத இரண்டு சபைகளும்‌ சகோதரிகள்‌ போல இருந்தது. 


இது ஒரு பணக்கார, தன்னிறைவு பெற்ற நகரம்‌. அந்த 
அணுகுமுறை சபைக்குள்‌ நுழைந்தது, கிறிஸ்துவின்‌ தன்மை 
பற்றிய மதங்களுக்கு எதிரான கொள்கை சபைக்குள்‌ 
நுழைந்தது. சபை நிறுவப்பட உடனேயே, இது 
அவிசுவாசிகளின்‌ சபையாக மாறியது, ஏனென்றால்‌ தவறான 
கிறிஸ்துவைக்‌ கொண்டவர்களுக்கு இரட்சிப்பு கிடைக்காது. 
இநத சபையின்‌ ஸ்தாபனம்‌ குறித்து எந்த பதிவும்‌ இல்லை. 


ஆனால்‌ கொலோசெயர்‌ 1-ஆம்‌ அதிகாரத்தில்‌, எப்பாப்பிராத்து 
லைகஸ்‌ பள்ளத்தாக்கு பகுதியில்‌ சுவிசேஷம்‌ செய்தார்‌ என்று 
காண முடிறெது, ஆகவே அவர்‌ மூலம்‌ தேவன்‌ சபையை 
அங்கு நிறுவ, அவரை பயன்படுத்தியிருக்கலாம்‌. 


கொலோசெயர்‌ 4:10, இந்த நிருபம்‌ உங்களிடத்தில்‌ 
வாசிக்கப்பட்டபின்பு இது லவோதிக்கேயா சபையிலும்‌ 
வாசிக்கப்படும்படி செய்யுங்கள்‌, லவோதிக்கேயாவிலிருந்து 
வரும்‌ நிருபததை நீங்களும்‌ வாசியுங்கள்‌. 


அர்கீகிப்பு அங்கு ஒரு தலைவராக இருப்பதால்‌, அவர்‌ 
பிலேமோனில்‌ குறிப்பிடப்படுகிறார்‌. 


பிலேமோன்‌ 1:2, பிரியமுள்ள அப்பியாளுக்கும்‌ எங்கள்‌ உடன்‌ 
போர்ச்சேவகனாயை அர்ககிப்புவுக்கும்‌, உம்முடைய வீட்டிலே 
கூடிவருகிற சபைக்கும்‌ எழுதுகிறதாவது: 


ஒருவேளை அவர்‌ அங்கு ஒரு தலைவராக இருந்திருக்கலாம்‌. 
இது குறித்த விவரங்கள்‌ நமக்கு தெரியாது, ஆனால்‌ 
கொலோசெயர்‌ புத்தகத்தை படிப்பதன்‌ மூலமும்‌, 
கொலோசியர்க்கும்‌ வெளிப்படுதீதுதலுக்கும்‌ இடையில்‌ 
பார்ப்பதன்‌ மூலம்‌, சில விஷயங்களை ஒன்றாக நாம்‌ 
வைக்கலாம்‌. ஆனால்‌ மிக முக்கியமாக, சபை ஒரு பேரழிவு 


10 


தரும்‌ மத கோட்பாடுகளால்‌ தாக்கப்பட்டது என்பதை 
காணலாம்‌. 


பவுல்‌ உண்மையில்‌ அங்கு இல்லை, ஆனால்‌ அங்குள்ள சில 
விசுவாசிகளை அவர்‌ அறிநீதிருநீதார்‌, ஏனென்றால்‌ 
கொலோசெயர்‌ 2 மற்றும்‌ 4 ஆம்‌ அதிகாரங்களில்‌ அவர்‌ 
லவோதிக்கேயாவில்‌ உள்ள விசுவாசிகளைக குறிப்பிடுகிறார்‌. 


அதற்கு ஒரு நீண்ட வரலாறு இருந்தது, ஆனால்‌ மிகவும்‌ 
சோகமான வரலாறு. இது ஆவிக்குரிய வாழ்கீகையுடன்‌ 
தொடங்கி விரைவில்‌ சிதைநது போனது. 


சர்தை சபை செத்துப்போனது, ஆனால்‌ அதில்‌ ஒரு சில 
உயிருள்ள, தகுதியான விசுவாசிகள்‌ இருந்தனர்‌. தியாத்தீரா 
சபை, பாவமான மற்றும்‌ விக்கிரகாராதனையுடன்‌ சமரசம்‌ 
செய்தது, ஆனால்‌ அதில்‌ சிலர்‌ அன்பையும்‌ சத்தியத்தையும்‌ 
கொண்டிருந்தனர்‌. 


லவோதிக்கேயா ஒரு சபையாக இல்லவே இல்லை. இது 
களை, (6 முதல்‌ சபை இது. அங்கு கோதுமை போன்று 
எதுவும்‌ இல்லை. 


கொலோசே மிக அருகில்‌ இருந்ததால்‌, கொலோசேவில்‌ 
இருந்த காரியங்கள்‌ லவோதிக்கேயாவிற்கு சென்று இருக்க 
அதிக சாத்தியம்‌ உள்ளது. கொலோசெயர்‌ புத்தகத்தைப்‌ 
படிக்கும்போது, கிறிஸ்துவின்‌ தெய்வத்துவத்தை 
மறுத்தவர்களுக்கு பதிலளிக்க பவுல்‌ அந்த புத்தகத்தை 
எழுதினார்‌ என்பதைக்‌ காணலாம்‌. 


கிறிஸ்துவே தேவன்‌ என்கின்ற கொள்கை எதிரான 
கொலோசாவில்‌ ஊடுருவியது. இது குறிப்பாக கிறிஸ்துவின்‌ 
தெய்வத்துவத்தை தாக்கி, அவரை ஒரு படைக்கப்பட 


11 


உயிரினமாகக்‌ குறைத்தது, ஒருவித தேவதூதர்போல தான்‌ 
அவர்‌ என்ற பொய்யான காரியங்களை கொலோசே 
பட்டணத்தில்‌ பரவி விட்டது இந்த இந்த கொள்கை. 


கிறிஸ்துவை பற்றிய பொய்யான கொள்கைகள்‌ 
கொலோசெவிலிருநது பக்கத்தில்‌ உள்ள லவோதிக்கேயா 
பட்டணத்தில்‌ சென்றிருக்க வாய்ப்புள்ளது ஏனென்றால்‌ 
அங்கு ஏற்கனவே ஆவிக்குரிய நிலைமையில்‌ இல்லாமல்‌ 
தொலைந்து போன நிலைமையில்‌ அங்கு ஒரு சபை உள்ளது. 


லவோதிக்கேயா நகரத்தில்‌ உள்ள சபையானது வெளியில்‌ 
அதிகமான நபரை கொண்ட சபையாக தன்னை 
காட்டிக்கொண்டது, அது கொடிய விஷம்‌ போன்ற கள்ள 
வெளிப்பாடுகளில்‌ சிக்கி கொண்டது என்பதை நாம்‌ இங்கு 
காண முடியும்‌. 


கொலோசெயர்‌ 4:16, இந்த நிருபம்‌ உங்களிடத்தில்‌ 
வாசிக்கப்பட்டபின்பு இது லவோதிக்கேயா சபையிலும்‌ 
வாசிக்கப்படும்படி செய்யுங்கள்‌, லவோதிக்கேயாவிலிருந்து 
வரும்‌ நிருபததை நீங்களும்‌ வாசியுங்கள்‌. 


கொலோசேயில்‌ என்ன நடந்ததோ அது கண்டிப்பாக 
லவோதிக்கேயாக்கும்‌ சென்றிருக்கும்‌. அவர்கள்‌ 
கிறிஸ்துவைப்‌ பற்றி ஓரு பரம்பரை பார்வையைக்‌ 
கொண்டிருநீததால்‌, அது ஒரு இரட்சிக்கப்படாத சபை ஆகும்‌. 


கிறிஸ்து தான்‌ ஜீவனை படைத்தவர்‌ என்றும்‌ அவர்‌ மூலம்‌ 
தான்‌ அனைத்தும்‌ வநீதது என்பதையும்‌ அவர்கள்‌ 
விசுவாசிக்கவில்லை. அவர்கள்‌ அதை நம்பவில்லை. 
வெளிப்படுத்துதல்‌ அவரை ஆல்பா மற்றும்‌ ஒமேகா என்று 
அறிமுகப்படுத்துகிறது, அதைக்கூட அவர்கள்‌ 
விசுவாசிக்கவில்லை. 


12 


* ஆல்பாவாக இருக்க, அவர்‌ படைப்பாளராக இருக்க 
வேண்டும்‌. 

* ஒமேகாவாக இருக்க, அவர்‌ அழிப்பவராக இருக்க 
வேண்டும்‌. 


அவர்தான்‌ உயர்ந்தவர்‌ இறைமை உடையவர்‌ அவர்தான்‌ 
எல்லாவற்றையும்‌ படைத்தவர்‌ காண்பவை மற்றும்‌ 
காணாதவை அனைததையும்‌ படைத்தவர்‌ அவரே. 
படைப்புக்களை படைத்த உருவாக்கப்படாத மூலாதாரம்‌ 
அவர்தான்‌. 


எனவே, எல்லாவற்றையும்‌ படைத்த கர்த்தர்‌ தேவனுடைய 
வார்தீதைக்கு சத்தியமும்‌ , உண்மையான சாட்சி, அவருக்குள்‌ 
எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும்‌ நிறைவேற்றுகிறவர்‌ 
இதைச்‌ சொல்கிறார்‌. 


இது மாறறப்படாத தேவாலயம்‌, ஏனென்றால்‌ அது 
கிறிஸ்துவைப்‌ பற்றிய திசைதிராப்பப்பட்ட பார்வையைக்‌ 
கொண்டுள்ளது. நீங்கள்‌ மோர்மன்‌ சபையை பற்றி பேசலாம்‌. 
கிறிஸ்துவின்‌ தெய்வத்துவததை மறுக்கும்‌ தாராளவாத 
சபைகளை பற்றி நீங்கள்‌ அறியலாம்‌, அவை உலகளவில்‌ 
உள்ளது. 


ஆரம்பத்தில்‌, லவோதிக்கேயாவில்‌ உள்ள சபை 
கிறிஸ்துவைப்‌ பற்றிய அவர்களின்‌ பார்வையில்‌ தவறு 
செய்துள்ளது என்பதை நமக்கு நிரூபிக்கும்‌ ஒரு சக்திவாய்ந்த 
கிறிஸ்டோலஜிக்கல்‌ அறிக்கை இங்கே நாம்‌ காணலாம்‌, அந்த 
சபை அந்த கோட்பாட்டை கடைப்பிடித்தது. 


கிறிஸ்துவைப்‌ பற்றி உங்களுக்கு தவறான பார்வை இருந்தால்‌, 
அது பயங்கரமான ஆவிக்குரிய விளைவுகளை உருவாக்கும்‌. 


13 


கடிதத்தை எழுதியவர்‌: 


V 14, “லவோதிக்கேயா சபையின்‌ தூதனுக்கு நீ 
எழுதவேண்டியது என்னவெனில்‌: உண்மையும்‌ 
சததியமுமுள்ள சாட்சியும்‌ தேவனுடைய சிருஷ்டிக்கு 
அதியுமாயிருக்றெ ஆமென்‌ என்பவர்‌ சொல்லுகிறதாவது; ” 


கர்த்தர்‌ இந்த கடிதத்தை எழுதுகிறார்‌ ஒவ்வொரு எழுதும்‌ 
போதும்‌, இந்த ஏழு கடிதங்களிலும்‌, தனது தெய்வத்துவதை 
பற்றிய குறிப்புகளால்‌ அவர்‌ தன்னை அறிமுகப்படுத்துகறார்‌. 


இங்கே, அவரைப்‌ பற்றி மூன்று விஷயங்கள்‌ 
கூறப்படுகின்றன: 


1. He is the Amen, ஆமென்‌ என்பவர்‌ இயேசு தான்‌, 
He is the faithful and true Witness, 
உண்மையும்‌ சத்தியமுமுள்ள சாட்சி இயேசு தான்‌, 

3. He is the Beginning of the creation of God, தேவனுடைய 
சிருஷ்டிக்கு ஆதி யுமாம்‌ இருப்பவர்‌ இயேசு தான்‌. 


7. ஆமென்‌ என்பவர்‌ இயேசு தான்‌. 
அதற்கு என்ன பொருள்‌? 
இது ஒரு தனித்துவமான நாமம்‌, உண்மையில்‌ ஒரு எபிரேய 
சிந்தனையை பிரதிபலிக்கககூடும்‌. 
ஏசாயா 65:16, அதினாலே பூமியிலே தன்னை 


ஆசர்வதிக்றெவன்‌ சத்திய தேவனுக்குள்‌ தன்னை 
ஆசீர்வதிப்பான்‌; பூமியிலே ஆணையிடுகிறவன்‌ சத்திய 


14 


தேவன்பேரில்‌ ஆணையிடுவான்‌; முந்தின இடுக்கண்கள்‌ 


மறக்கப்பட்டு, அவைகள்‌ என்‌ கண்களுக்கு மறந்துபோயின. 


“ஆமென்‌ என்று இருக்கும்‌ தேவன்‌.” இது சத்தியம்‌ அல்லது 
உறுதிப்படுதீதல்‌ அல்லது உறுதிக்கான எபிரேய வார்த்தை 
ஆகும்‌. 


தேவன்‌ ,சத்தியததின்‌ தேவன்‌ என்று அழைக்கப்படுகிறார்‌, 
மெய்யான தேவன்‌, உறுதிப்படுத்தும்‌ தேவன்‌. 


தேவன்‌ சொல்வதெல்லாம்‌ சத்தியம்‌, தேவன்‌ என்ன எது 
சொன்னாலும்‌ அது நிச்சயம்‌; ஆகையால்‌, அவர்‌ ஆமெனின்‌ 
தேவன்‌. 


அறிக்கையின்‌ சதீதியதீதன்மையை உறுதிப்படுத்த ஆமென்‌ 
என்ற சொல்‌ பெரும்பாலும்‌ வேதத்தில்‌ 
பயன்படுததப்படுதிறது. இது ஒரு உறுதிமொழி. 


சொல்லப்பட்டவை உண்மை என்று அழுத்தமாக சொல்லும்‌ 


ஒரு வகையான வாய்மொழி உத்தரவாதம்‌. 


புதிய ஏற்பாட்டில்‌ “மெய்யாகவே மெய்யாகவே நான்‌ 
உங்களுக்குச்‌ சொல்கிறேன்‌” என்று பலமுறை படிக்கச்‌ 
முடியும்‌, பின்னர்‌ கர்த்தர்தாம்‌ சொல்ல வருவதை சொல்கிறார்‌. 
அறிக்கையின்‌ ஆரம்பத்தில்‌ சொல்லப்படவிருக்கும்‌ 
அறிக்கையை உறுதிப்படுத்துகிறது மற்றும்‌ ஒரு அறிக்கையின்‌ 
முடிவில்‌ ஆமென்‌ அதன்‌ நம்பகதீதன்மையையும்‌ அதன்‌ 
சாதீதியதீதன்மையையும்‌ கூறி முடிவு பெறுகிறது. 
நம்முடைய கர்த்தர்‌ உறுதியானவர்‌, நிலையானவர்‌, 
நிச்சயமானவர்‌, உண்மையுள்ளவர்‌ மாறாத ஆமென்‌, 
ஏனென்றால்‌ அவர்‌ எல்லா நேரத்திலும்‌, எல்லா வகையிலும்‌ 
உண்மையாக/சதயமானவராக இருக்கிறார்‌. 


15 


ஏனென்றால்‌, அவர்‌ சொல்வது எல்லாம்‌ உண்மை, அவர்‌ 
கொடுக்கும்‌ வாக்குத்தத்தம்‌ அனைத்தும்‌ சத்தியம்‌, 
அவருடைய உடன்படிக்கைகள்‌ அனைததும்‌ உண்மை. 
அவரே அதற்கு உத்தரவாதமும்‌ உறுதிமொழியும்‌ ஆக 
இருக்கிறார்‌. 

* கிறிஸ்து தேவனின்‌ வாக்குத்ததீதங்களுக்கு ஆமென்‌ 


என்று இருக்கிறார்‌. 

* அவர்‌ தேவனின்‌ உடன்படிக்கைகளுக்கு ஆமென்‌ 
என்று இருக்கிறார்‌ 

2 கொரிந்தியர்‌ 1:20, எங்களால்‌ தேவனுக்கு 


மகிமையுண்டாகும்படி, தேவனுடைய வாக்குத்தத்தங்‌ 
களெல்லாம்‌ இயேசுகிறிஸ்துவுக்குள்‌ ஆம்‌ என்றும்‌, 
அவருக்குள்‌ ஆமென்‌ என்றும்‌ இருக்கிறதே. 


தேவனின்‌ எல்லா வாக்குத்தத்தங்களும்‌ கிறிஸ்துவில்‌ மதிப்பு 
பெறுகின்றன. அவை கிறிஸ்துவில்‌ உறுதியாக உள்ளன. 


எல்லா தெய்வீக வாக்குத்தத்தங்களையும்‌ உறுதிப்படுத்தும்‌ 
இயேசு தேவனின்‌ ஆமென்‌ ஆக உள்ளார்‌ இது அவருடைய 
மகிமை, அவருடைய உண்மைத்தன்மை மற்றும்‌ 
தேவனுடனான ஐக்கியத்தை நிறுவுவதாகும்‌. 


2. உண்மையும்‌ சத்தியமுமுள்ள சாட்சி இயேசு தான்‌. 


தேவன்‌ சொன்னதையும்‌, தேவன்‌ வாக்குறுதியளித்ததையும்‌ 
அவர்‌ சரிபார்க்றொர்‌ என்பது மட்டுமல்லாமல்‌, அவர்‌ 
சொல்வது சத்தியம்‌ தான்‌, அவர்‌ உறுதிப்படுத்திய அனைத்தும்‌ 
உண்மைதான்‌. அவர்‌ பேசினால்‌, அது உண்மையானது மற்றும்‌ 
சத்தியமானது. 


16 


அவர்‌ முற்றிலும்‌ நம்பகமானவர்‌. 

அவர்‌ மிகவும்‌ துல்லியமானவர்‌. 

அவர்‌ சார்ந்துகொள்ள போதுமானவர்‌. 

அவர்‌ தான்‌ வழியும்‌, சத்தியமும்‌, மற்றும்‌ 
ஜீவனுமானவர்‌. 


V VY ர ர 


தேவனுக்கு, தேவனின்‌ தன்மை, தேவனின்‌ நோக்கங்கள்‌, 
தேவனின்‌ திட்டங்கள்‌, தேவனின்‌ வாக்குத்தத்தங்கள்‌, 
தேவனின்‌ உடன்படிகீகைகள்‌ ஆகியவற்றிற்கு அவர்‌ 
அளிக்கும்‌ அனைத்து சாட்சிகளுக்கும்‌ அவர்‌ சரியான 
சாட்சியாக இருக்கிறார்‌ அவர்‌ சொல்வது எல்லாம்‌ 
சதீதியமுள்ள சாட்சி. 


யோவான்‌ 3:31-33, உன்னதத்திலிருந்து வருகிறவர்‌ எல்லாரிலும்‌ 
மேலானவர்‌; பூமியிலிருநதுண்டானவன்‌ பூமியின்‌ 
தன்மையுள்ளவனாயிருந்து, பூமிக்கடுத்தவைகளைப்‌ 
பேசுகிறான்‌; பரலோகத்திலிருநது வருகிறவர்‌ எல்லாரிலும்‌ 
மேலானவர்‌. 32. தாம்‌ கண்டதையும்‌ கேட்டதையும்‌ சாட்சியாகச்‌ 
சொல்லுகிறார்‌; அவருடைய சாட்சியை ஒருவனும்‌ 
ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. 33. அவருடைய சாட்சியை 
ஏற்றுக்கொள்கிறவன்‌ தேவன்‌ சத்தியமுள்ள வரென்று 
முத்திரைபோட்டு நிச்சயப்படுத்துகிறான்‌. 


கிறிஸ்து தேவனின்‌ சார்பாக பேசும்போது, அவருடைய 
சாட்சியம்‌ முற்றிலும்‌ சத்தியம்‌. இயேசு தேவனின்‌ ஆமென்‌ 
ஆக இருக்கிறார்‌ தேவன்‌ இதுவரை அளித்த ஓவ்வொரு 
வாக்குத்தத்தமும்‌ , தேவன்‌ இதுவரை நிறுவிய ஒவ்வொரு 
திட்டத்தையும்‌, அவர்‌ உருவாக்கிய ஒவ்வொரு 
உடன்படிக்கைக்கும்‌ , அவர்‌ ஜீவனுள்ள சரிபார்ப்பு மற்றும்‌ 
மதிப்பாகுதல்‌ மற்றும்‌ உறுதிப்படுத்தல்‌ ஆக இருக்கிறார்‌. 


17 


அதையும்‌ மீறி, அவரே சொல்லும்‌ அனைதீதும்‌, அவரே 
செய்யும்‌ அனைத்தும்‌ நேர்மையானவை, சத்யமானவை. இந்த 
சபையை உருவாகும்போதே அதை கையாள்வதில்‌ இந்த 
காரியங்கள்‌ இருந்தது, சத்தியமானது மிகவும்‌ ஆபத்தான 
நிலையில்‌ இருந்தது.சத்தியம்‌ தான்‌ ஒரு சபையை 
உருவாக்குவதில்‌ அடித்தளம்‌. 


3. தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய்‌ 
இருக்கிறவர்‌ 


அங்குள்ள ஆங்கிலம்‌ வெளிப்படையாக தெளிவற்றது. 


கொலோசெயர்‌ 1:15, அவர்‌ அதரிசனமான தேவனுடைய 
தற்சுரூபமும்‌, சர்வ சிருஷ்டிக்கும்‌ முந்தின பேறுமானவர்‌. 


He is the ‘prtotokos’ of all creation. That means not necessarily the first 


who was ever created, but the premier one of all creation. 


கொலோசெயர்‌ 1:16-19, ஏனென்றால்‌ அவருக்குள்‌ சகலமும்‌ 


சிருஷ்டிக்கப்பட்டது; பரலோகத்திலுள்ளவைகளும்‌ 
பூலோகத்திலுள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும்‌ 
காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும்‌, 
சிங்காசனங்களானாலும்‌, கர்ததத்துவங்களானாலும்‌, 


துரைத்தனங்களானாலும்‌, அதிகாரங்களானாலும்‌, சகலமும்‌ 
அவரைக்கொண்டும்‌ அவருக்கென்றும்‌ சிருஷ்டிக்கப்பட்டது. 
17. அவர்‌ எல்லாவற்றிற்கும்‌ முந்தினவர்‌, எல்லாம்‌ அவருக்குள்‌ 
நிலைநிற்றைது. 18. அவரே சபையாகிய சரீரத்துக்குத 
தலையானவர்‌; எல்லாவற்றிலும்‌ முதல்வராயிருக்கும்படி, 
அவரே ஆதியும்‌ மரித்தோரிலிருந்து எழுந்த 


18 


முதற்பேறுமானவர்‌ 19. சகல பரிபூரணமும்‌ அவருக்குள்ளே 
வாசமாயிருக்கவும்‌, 


தேவனின்‌ எல்லாமே கிறிஸ்து தான்‌. அவர்‌ தான்‌ தேவன்‌. 
அவர்தான்‌ படைப்பாளர்‌. 


ஆவிக்குரிய வாழ்க்கை மற்றும்‌ உடல்‌ வாழ்க்கை ஆகிய 
இரண்டையும்‌ அவர்‌ எழுதுபவர்‌ அவர்‌ தான்‌. 


ஆகவே, “அவர்‌ தேவனின்‌ படைப்பின்‌ ஆரம்பம்‌” என்று 
கூறும்போது, நாம்‌ முதன்மையானவர்‌ என்று விளக்கலாம்‌. 
எல்லா படைப்புகளுக்கும்‌ அவர்தான்‌ ஆதாரம்‌. 


யோவான்‌ 1:1-4, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை 
தேவனிடதீதிலிருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருநதது. 2. 
அவர்‌ ஆதியிலே தேவனோடிருந்தார்‌ 
3. சகலமும்‌ அவர்‌ மூலமாய்‌ உண்டாயிற்று; 
உண்டானதொன்றும்‌ அவராலேயல்லாமல்‌ உண்டாகவில்லை. 
4. அவருக்குள்‌ ஜீவன்‌ இருந்தது, அந்த ஜீவன்‌ மனுஷருக்கு 
ஒளியாயிருந்தது. 


கட்டளை: 
V 15, “உன்‌ கிரியைகளை அறிந்திருக்கிறேன்‌” 
பாராட்டுவதற்கு வேறு எதுவும்‌ இல்லை எனவே 


அவர்களுக்கு பாராட்டு எதுவும்‌ இல்லை. 


பேரழிவு தரும்‌, கடுமையான கண்டனம்‌/ 


19 


V 15-16, “உன்‌ கிரியைகளை அறிந்திருக்கிறேன்‌; நீ குவிருமல்ல 
அனலுமல்ல; நீ குவிராயாவது அனலாயாவது இருந்தால்‌ 
நலமாயிருக்கும்‌. 76. இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி 
வெதுவெதுப்பாயிருக்றைபடியினால்‌ உன்னை என்‌ 
வாயினின்று வாந்திபண்ணிப்போடுவேன்‌. 


கர்த்தர்‌ ஒரு சபைக்கு இதுவரை கூறியுள்ள அறிக்கையிலேயே 
இது தான்‌ மிக வல்லமையான அறிக்கை. 


குளிருமின்றி அனலுமின்றி: 


குணப்படுத்தும்‌ சக்திகளுக்கு பிரபலமான ஹைரபோலிஸின்‌ 
Hierapolis சூடான நீர்‌ அருகிலேயே இருநதது. மக்கள்‌ அங்கு 
சென்றனர்‌ ஏனென்றால்‌ அவர்களுக்கு மீண்டும்‌ கட்டும்‌ 
மற்றும்‌ மறுசீரமைப்பு பண்புகள்‌ இருந்தன. 


கொலோசாவில்‌, குளிர்ந்த நீர்‌ இருந்தது. ஒரு குளிர்ந்த வற்றாத 
நீரோடை இருந்தது, இது இப்பகுதியில்‌ ஆரம்பகால 
குடியேற்றத்திற்கு காரணமாக அமைந்தது. கொலோசேயில்‌ 
கிடைக்கும்‌ நீர்‌ புத்துணர்ச்சியுடனும்‌ தெளிவாகவும்‌ இருந்தது. 


அவற்றுக்கு மாறாக, ஒரு அழுக்கு நீர்‌ அவர்கள்‌ பகுதியின்‌ 
வழியாக பல மைல்களுக்கு ஓடியது, மந்தமான நீராக அது 
இருந்தது. ஓய்வெடுக்க அல்லது மீட்டமைக்க இது 
போதுமான அளவில்‌ கூடாக இல்லை. 


இது சூட்டை தணிக்கும்‌ அளவுக்கு குளிர்ச்சியாக இல்லை. 
இது கலப்படம்‌ கொண்டது, அது மக்களுக்கு கடல்‌ குறித்த 
அச்சத்தை ஏற்படுத்தியது. 

இந்த சபையை பற்றி நம்‌ தேவன்‌ சொல்வது இதுதான்‌: 


"நீங்கள்‌ என்னை நோய்வாய்ப்படுததுகிறர்கள்‌. ” 


20 


சில சபைகள்‌ கர்த்தரை நோய்வாய்ப்படுத்துகின்றன. 
உ ஆதியின்‌ அன்பை விட்டவர்களிடம்‌ இயேசு 
ஏமாற்றமடைந்தார்‌, 
உ சமரசம்‌ செய்பவர்கள்‌ மீது இயேசு கோபமடைந்தார்‌. 
உ பாவத்துடன்‌ சமரசம்‌ செய்தவர்களால்‌ இயேசு 
வருத்தப்பட்டார்‌. 


ஆனால்‌ இநத லவோதிக்கேயா சபை அவரை 
நோய்வாய்ப்படுத்தியது! 


இன்றும்‌ கிறிஸ்துவைப்‌ பற்றிய தவறான பார்வையைக்‌ 
கொண்ட மக்கள்‌ நிறைந்த சபைகள்‌ நிறைய இருக்கின்றன. 
எனவே, அவை  புதிதாக்கப்படாத இரட்சிக்கப்படாத 
சபைகள்‌, அவை பரலோகத்தில்‌ சகிக்க முடியாதவை. அவை 
கர்த்தரை நோய்வாய்ப்படுதீதுகின்றன. 


ஒரு சபைக்கு சில விசுவாசிகள்‌ மீது ஒரு நம்பிக்கை இருநதது. 
சபைகளுக்கு இயேசு கடிதங்களை எழுதியபோது, 
மனநீதிரும்புதலுக்கு கர்த்தர்‌ அழைப்பதைக்‌ காணலாம்‌, 
ஏனென்றால்‌ அதில்‌ சில விசுவாசிகள்‌ இருந்தார்கள்‌, 
ஒருவேளை அவர்கள்‌ மூலம்‌ காரியங்கள்‌ மாறக்கூடும்‌ 
என்பதால்‌ அநத கடிதங்களை நம்‌ கர்த்தர்‌ எழுதினார்‌. 


லவோதிக்கேயாவில்‌ உள்ள சபைக்கு வரும்போது அப்படி 
எதுவும்‌ காணப்படவில்லை. 


இது ஒரு சபையை பிரசித்துப்படுததுவதில்‌ மோசமான 


நிலையை கொண்டதாக இந்த சபை உள்ளது. வெறும்‌ 
நோய்வாய்ப்பட்ட சபை இது. 


21 


Jesus says, “You have no purpose; you just make Me sick. ” 


ஏர 17, நீ நிரப்பாக்கியமுள்ளவனும்‌, பரிதபிக்கப்படத்‌ 
தக்கவனும்‌, தரிதீதிறனும்‌ குருடனும்‌, நிர்வாணியு 
மாயிருக்கிறதை அறியாமல்‌, நான்‌ ஐசுவரியவானென்றும்‌, 
திரவியசம்பன்னனென்றும்‌, எனக்கு ஒருகுறைவுமில்லை 
யென்றும்‌ சொல்லுகிறபடியால்‌; 


மாய்மாலம்‌ பண்ணுகிறவர்கள்‌: 


அவர்கள்‌ ஒரு விஷயத்தைச்‌ சொல்கிறார்கள்‌, அவர்களுடைய 
உண்மையான நிலை அவர்களுக்குத்‌ தெரியாது. 


ஒரு “சபையில்‌” ஒன்றாக கூடி வந்துள்ள அவிசுவாசிகளைப்‌ 
பற்றிய ஒரு விஷயம்‌ என்னவென்றால்‌, அவர்கள்‌ ஆவிக்குறிய 
வகையில்‌ எந்த ஒரு நிலையிலும்‌ இல்லை. அவர்களால்‌ 
யதார்ததத்தை/உண்மையை அறிந்து முடியாது. 


லவோதிக்கேயா ஒரு பணக்கார நகரமாக இருந்தது. பொருள்‌ 
செல்வத்தில்‌ வளமை மிக்க நகரம்‌,அங்குள்ளவர்கள்‌ நல்ல 
வசதி வாய்நதவர்கள்‌ என்பதால்‌ அது வங்கிக்கு 
பிரபலமானது. 


சபையின்‌ சொந்த அடையாளத்தைப்‌ பற்றிய கருத்து 
,அவர்கள்‌ பொருள்‌ செல்வத்தை மட்டுமல்ல, ஆவிக்குரிய 
செல்வத்தையும்‌ கூட கொண்டிருந்தனர்‌. 


ஒருவேளை அவர்கள்‌ கிறிஸ்துவின்‌ தெய்வத்தை 
மறுத்தவர்கள்‌ மட்டுமல்ல, ஆனால்‌ அவர்கள்‌ வேறு 
வகையான மறுப்பின்‌ மூலத்தால்‌ தாக்கம்‌ அடைந்து 
இருக்கலாம்‌ - அது தான்‌ ஞானவாதம்‌ 0௦/21. ஒருவேளை 


22 


அவர்கள்‌ தங்களை உயர்ந்த மக்கள்‌ என்று நினைத்து 
ஆவிக்குறிய பெருமையில்‌ இருந்து இருக்கலாம்‌. 


Gnosticism and pre-Gnosticis ஞானவாதம்‌ மற்றும்‌ முன்‌ 
ஞானவாதம்‌ என்பது கிரேக்க வார்த்தையான “தெரிந்து 
கொள்வது 1௦ ௭௯” என்பதிலிருந்து வந்தது, அவர்கள்‌ அதிக 
ரகசியங்களை அறிந்த மக்களாக இருந்தனர்‌. 


அவர்கள்‌ செல்வத்தை வைதீதிருந்தார்கள்‌, மற்ற 
அனைவருக்கும்‌ மேலாக இருநீத ஒரு வகையான அறிவு 
தங்களுக்கு இருப்பதாக அவர்கள்‌ தங்களை பற்றி 
நினைத்துக்கொண்டனர்‌. 


அவர்கள்‌ உலக செல்வங்களின்‌ பெருமையோடு ஆவிக்குரிய 
பெருமைகளையும்‌ சேர்த்துக்கொண்டனர்‌. 


ஒரு நபர்‌ இருக்கக்கூடிய மிக மோசமான நிலை அது. அதற்கு 
பதிலாக அவர்கள்‌ நாததிகராக இருப்பது நல்லது. 
திருச்சபையையும்‌ நற்செய்தியையும்‌ முழுமையாக 
அறியாமல்‌ இருப்பது நல்லது. 


இதுதான்‌ உச்சக்கட்ட விசுவாசதுரோக மாயம்பண்ணுதல்‌. 


நீங்கள்‌ கிறிஸ்துவைப்‌ பற்றி அறிந்திருக்கிறீர்கள்‌, நீங்கள்‌ ஒரு 
பொய்யான கிறிஸ்துவை உருவாக்கி விட்டிர்கள்‌, 


நீங்கள்‌ தேவனை பற்றி அறிநதிருக்கிறீர்கள்‌, நீங்கள்‌ ஒரு 
தேவனை கடவுளை உருவாக்கியுள்ளீர்கள்‌, மற்றும்‌ 

அதில்‌ நீங்கள்‌ சுயநீதியுடன்‌ தன்னம்பிக்கை 
கொண்டுள்ளீர்கள்‌. 


23 


சில கிறிஸ்தவ பல்கலைக்கழகங்கள்‌ மற்றும்‌ போதிப்பவர்கள்‌ 
இந்த வகையான பண்புகள்‌ கொண்டுள்ளனர்‌ அவர்கள்‌ 
பொருள்‌ ரீதியாக தங்களை பணக்காரர்கள்‌ என்று 
நினைக்கிறார்கள்‌; அவர்கள்‌ ஆவிக்குரிய அறிவில்‌ எல்லாம்‌ 
அறிநதிருக்கிறோம்‌ என்று நினைக்கிறார்கள்‌, அவர்களுக்கு 
உயர்ந்த அறிவு இருக்கிறது, அவர்களின்‌ உண்மையான நிலை 
அவர்களுக்குத்‌ தெரியாது. 


ஒரு பெறிய பிரிவு கிறிஸ்துவின்‌ தெய்வதீதுவத்தை தாக்கத்‌ 
தொடங்கியபோது, லவோதிக்கேயா அதற்கு துணை 
ஆளாகிவிட்டது என்பதற்கு தெளிவான சான்றுகள்‌ உள்ளன. 


தனிப்பட்ட முறையில்‌, சிலர்‌ சில பிரிவுகளை எenomination 
விட்டு வெளியேறுகிறார்கள்‌, ஏனென்றால்‌ அவர்கள்‌ ஒரே 
பாலின திருமணம்‌, 16870, கருக்கலைப்பு போன்ற சில 
காரியங்களை எதிர்க்கிறார்கள்‌, ஆனால்‌ இது எனக்கு 
வருத்தத்தை அளிக்கிறது. 


கிறிஸ்துவின்‌ தெய்வத்துவம்‌ தாக்கப்படும்போது அவர்கள்‌ 
பிரிவை விட்டு வெளியேற மாட்டார்கள்‌. 


வேதத்தின்‌ நிறைவு தன்மை மற்றும்‌ நம்பக தன்மை மீதான 
தாக்குதல்‌ போது அவர்கள்‌ பிரிவை விட்டு வெளியேற 


மாட்டார்கள்‌. 


லவோதிக்கேயா எப்போது வேதத்தை மறுதலித்ததோ 
அப்போதே கிறிஸ்துவையும்‌ அது மறுதலித்துவிட்டது. 


"நிர்ப்பாக்யெமுள்ளவனும்‌, பரிதபிக்கப்படத்தக்கவனும்‌, 
தரித்திரனும்‌, குருடனும்‌, நிர்வாணியுமாயிருக்கிறதை 


24 


கிறிஸ்தவர்கள்‌ நிர்ப்பாகீகியமுள்ளவர்கள்‌, 
பறிதபிகீகப்படதீதகீகவர்கள்‌, தரிததிரர்கள்‌, குருடர்கள்‌, 
நிர்வாணிகள்‌ அல்ல. 


அவர்கள்‌ கிறிஸ்தவர்கள்‌ அல்ல. 


இந்த மக்கள்‌ யார்‌? 
இவர்கள்‌ ஒரு சபையில்‌ உள்ள கிறிஸ்தவர்கள்‌ 
அல்லாதவர்கள்‌. 


கிறிஸ்தவர்கள்‌ அல்லாதவர்களின்‌ சபையின்‌ நிலை, 
நினைததுப்பார்ப்பதற்கும்‌ மோசமான நிலை ஆகும்‌, 
* அவர்கள்‌ திவாலானபோது ஆவிக்குரிய ரீதியில்‌ 
உயர்ந்தவர்களானார்கள்‌. 
* அவர்கள்‌ மோசமாக இருக்கும்போது, அவர்கள்‌ 
அழகாக இருக்கிறார்கள்‌. 
> அவர்கள்‌ பரிதாபப்படும்போது, அவர்கள்‌ 
பொறாமைப்படும்‌ அளவிற்கு இருந்தார்கள்‌. 


* எதையும்‌ காணாதபோது, தங்கள்‌ எல்லாவற்றையும்‌ 


தெளிவாகக்‌ காண முடியும்‌ என்று அவர்கள்‌ 
நம்பிக்கொள்கிறார்கள்‌. 

* அவர்கள்‌ நிர்வாணமாக இருக்கும்போது, அவர்கள்‌ 
ஆடை அணிந்திருப்பதாக உணர்கிறார்கள்‌. 


அவர்கள்‌ வங்கிக்‌ கணக்கைக்‌ கொண்டிருக்கலாம்‌, அவர்கள்‌ 
கருப்பு கம்பளியை அணியலாம்‌, அவர்கள்‌ கண்‌ களிம்பை 
வைத்திருக்கலாம்‌, ஆனால்‌ ஆவிக்குரிய ரீதியில்‌, அவர்கள்‌ 
பரிதாபகரமானவர்கள்‌, மோசமானவர்கள்‌, தரிததிரர்‌, 
குருடர்கள்‌ , நிர்வாணமாக இருகீகிறார்கள்மற்றும்‌ 
பரிதாபப்படுவார்கள்‌. 


25 


அவிசுவாசிகளின்‌ சபையின்‌ நிலை இது தான்‌. 
அநத வகையான சபைகள்‌ , இன்றும்‌ கூட, மற்ற சபைகளை 
காட்டிலும்‌ தங்களை பற்றி பெருமை கொள்பவை. 


அவர்கள்‌ பணக்காரர்‌ என்று நினைக்கிறார்கள்‌; அவர்கள்‌ 
நேர்ததியாக ஆடை அணிநீதிருப்பதாக அவர்கள்‌ 
நினைக்கிறார்கள்‌; தங்களுக்கு எதுவும்‌ தேவையில்லை என்று 
அவர்கள்‌ நினைக்கிறார்கள்‌, ஆனால்‌ அவர்களின்‌ நிலை 
குறித்து அவர்களுக்கு எதுவும்‌ தெரியாது. 


718-20, நான்‌: நீ ஐசுவரியவானாகும்படிக்கு நெருப்பிலே 
புடமிடப்பட்ட பொன்னையும்‌, உன்‌ நிர்வாணமாகிய 
அவலட்சணம்‌ தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக்கொள்வதற்கு 
வெண்வஸ்திரங்களையும்‌ என்னிடத்திலே வாங்கிக்‌ 
கொள்ளவும்‌, நீ பார்வையடையும்படிக்கு உன்‌ கண்களுக்குக்‌ 
கலிக்கம்போடவும்‌ வேண்டுமென்று உனக்கு ஆலோசனை 
சொல்லுகிறேன்‌. 19. நான்‌ நேசிக்றெவர்களெவர்களோ 
அவர்களைக்‌ கடிந்துகொண்டு சிட்சிக்கிறேன்‌; ஆகையால்‌ நீ 
ஜாக்கிரதையாயிருந்து, மனந்திரும்பு. 20. இதோ, 
வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன்‌ ஒருவன்‌ என்‌ 
சததத்தைக்கேட்டு, கதவைத்‌ திறந்தால்‌, அவனிடத்தில்‌ நான்‌ 
பிரவேசித்து, அவனோடே போஜனம்பண்ணுவேன்‌, அவனும்‌ 


என்னோடே போஜனம்பண்ணுவான்‌. 


மாயக்காரர்களுக்கு கர்த்தர்‌ கிருபை செய்வார்‌. 

ஏசாயா 55:1, ஓ, தாகமாயிருக்கெவர்களே, நீங்கள்‌ எல்லாரும்‌ 
தண்ணீர்களண்டைக்கு வாருங்கள்‌; பணமில்லாதவர்களே, 
நீங்கள்‌ வந்து, வாங்கிச்‌ சாப்பிடுங்கள்‌; நீங்கள்‌ வந்து, 
பணமுமின்றி விலையுமின்றித திராட்சரசமும்‌ 
பாலும்கொள்ளுங்கள்‌. 


26 


மத்தேயு 16:26, மனுஷன்‌ உலகம்‌ முழுவதையும்‌ 
ஆதாயப்படுத்திக்கொண்டாலும்‌, தன்‌ ஜீவனை 
நஷ்டப்படுத்தினால்‌ அவனுக்கு லாபம்‌ என்ன? மனுஷன்‌ தன்‌ 
ஜீவனுக்கு ஈடாக என்னத்தைக்‌ கொடுப்பான்‌? 


இயேசு சொல்லிக்‌ கொண்டிருந்தது இதுதான்‌, 

ஈ நீங்கள்‌ செல்வத்தை விரும்பினால்‌, என்னிடம்‌ 
வாருங்கள்‌. 

v உங்களுக்கு ஆடை வேண்டுமானால்‌, என்னிடம்‌ 
வாருங்கள்‌. 

ட உங்களுக்கு பார்வை வேண்டுமானால்‌, என்னிடம்‌ 
வாருங்கள்‌. 

* நெருப்பால்‌ சுத்திகரிக்கப்பட்ட தங்கத்தை நான்‌ 
உங்களுக்குக்‌ கொடுப்பேன்‌, “தூய தங்கம்‌, அசுத்தங்கள்‌ 
இல்லாத தங்கம்‌”. 


இது எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும்‌, பரிசுத்தமான 
மற்றும்‌ விலைமதிப்பற்ற அனைத்து ஆவிக்குரிய 
செல்வங்களையும்‌ குறிக்கிறது, இவை அனைத்தும்‌ 
தேவனிடமிருந்து தான்‌ வரும்‌. 


1 பேதுரு 1:7, அழிந்துபோகிற பொன்‌ அக்கனியினாலே 
சோதிக்கப்படும்‌; அதைப்பார்க்கிலும்‌ அதிக 
விலையேற்ப்பெற்றதாயிருக்றை உங்கள்‌ விசுவாசம்‌ 
சோதிக்கப்பட்டு, இயேசுகிறிஸ்து வெளிப்படும்போது 
உங்களுக்குப்‌ புகழ்ச்சியும்‌ கனமும்‌ மகிமையுமுண்டாககீ 
காணப்படும்‌. 


வெளிப்படுத்துதல்‌ புத்தகம்‌ பின்வரும்‌ சில காரியங்களை, சில 
முறை குறிப்பிடுகிறது. 


27 


என்னிடம்‌ வந்து உண்மையான மற்றும்‌ சோதிக்கப்பட்ட 
தங்கத்தை வாங்கிக்கொள்ளுங்கள்‌, எனவே நீங்கள்‌ இனி 
ஏழையாக இருக்க மாட்டீர்கள்‌. நீங்களே ஆடை 
அணிவதற்காக ஓரு வெண்வஸ்திரத்தை என்னிடம்‌ 
வாங்கிக்கொள்ளுங்கள்‌, அதனால்‌ உங்கள்‌ நிர்வாணத்தின்‌ 
அவமானம்‌ வெளிப்படாது. உங்கள்‌ கருப்பு அங்கியை 
அகற்றிவிட்டு, வந்து ஒரு வெண்வஸ்திரத்தை பெறுங்கள்‌. 


பரிசுத்தவான்களின்‌ நீதியும்‌, தேவனின்‌ நீதியும்‌ 
பரிசுத்தவான்களின்‌ மீது வைக்கப்பட்டுள்ளன. 


ஏசாயா 01:10, கர்த்தருக்குள்‌ பூரிப்பாம்‌ மகிழுகிறேன்‌; என்‌ 
தேவனுக்குள்‌ என்‌ ஆத்துமா கவிகூரந்திருகீகிறது; மணவாளன்‌ 
ஆபரணங்களினால்‌ தன்னை அலங்கரித்துக்‌ 
கொள்ளுறெதற்கும்‌, மணவாட்டி நகைகளினால்‌ தன்னைச்‌ 
சிங்காரித்துக்கொள்ளுறெதற்கும்‌ ஒப்பாக, அவர்‌ இரட்சிப்பின்‌ 
வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி, நீதியின்‌ சால்வையை 
எனக்குத தரித்தார்‌. 


“since you are blind, come and take the eye salve that I have, and I will 


anoint your eyes so that you can see. ” 


கண்‌ களிம்பு, ஒரு வகையான கரடுமுரடான மாவை, அவர்கள்‌ 
அதில்‌ சில ஃபிரைஜியன்‌ 7 சக்தியைக்‌ கலந்து, 
எரிச்சலூட்டிய கண்களில்‌ இனிமையான சுகத்தை தருவதை 
நிரூபித்தனர்‌. 

வெளிப்படையாக, இது பார்வையை சரிசெய்யப்‌ 


போவதில்லை. ஆனால்‌ கண்ணுக்கு வந்த காயங்களை 
குணப்படுத்த அநத கண்‌ எண்ணெய்‌ உதவியது. 


28 


* நீங்கள்‌ என்னிடம்‌ வந்தால்‌ நான்‌ உங்களுக்கு பார்வை 
கொடுப்பேன்‌ என்று இயேசு கூறுகிறார்‌. 

* நீங்கள்‌ என்னிடம்‌ வந்தால்‌, நான்‌ உங்களை 
வெண்வஸ்திரத்தால்‌ மறைக்கிறேன்‌ என்று இயேசு 
கூறுகிறார்‌. 

ஈ நீங்கள்‌ என்னிடம்‌ வந்தால்‌, நான்‌ உங்களை 
ஐஸ்வர்யவானாக்குவேன்‌ என்று இயேசு கூறுகிறார்‌. 


ஆகவே, தரித்திரர்‌ நிர்வாணர்‌ குருட்டு அவிசுவாசிகளுக்கு 
அவர்களின்‌ நிலை என்னவென்று தெரியாது, நம்முடைய 
கர்தீதர்‌ கூறுகிறார்‌ “இந்த கடிதத்தை எடுத்து அவர்களுக்குப்‌ 
வசித்து காட்டுங்கள்‌' என்று. 


* நம்மை ஆவிக்குரிய வகையில்‌ ஐஸ்வர்யவான்‌ ஆக 
மாற்றுவது அந்த இரட்சிப்பு தான்‌. 


* அநீத வெண்வஸ்திரம்‌ தான்‌ நம்முடைய பாவமான 
நிர்வாணத்தை கிறிஸ்துவின்‌ மூலம்‌ தேவனுடைய 
நீதியுடன்‌ மறைகீகிறது. 


* அந்த கண்‌ எண்ணெய்‌ தான்‌ தேவனை பற்றிய 
அறிவையும்‌, கிருபையையும்‌, தேவனின்‌ 
சத்தியத்தைப்‌ பற்றிய புரிதலையும்‌ தருகிறது. 


இது மூன்று மடங்கு விளக்கத்தில்‌ இரட்சிப்பிற்கான 
அழைப்பு! 


19, “நான்‌ நேசிக்கிறவர்களெவர்களேோ அவர்களைக்‌ 


கடிந்துகொண்டு சிட்சிக்கிறேன்‌; ஆகையால்‌ நீ 
ஜூகரெதையாயிருநது, மனந்திரும்பு. 


29 


அநத முதல்‌ கூற்று, அவர்‌ இங்குள்ள கிறிஸ்தவர்களுடன்‌ 
பேசுகிறார்‌ என்று சிலர்‌ நினைக்கிறார்கள்‌, ஆனால்‌ சூழல்‌ 
அதை அனுமதிக்காது. இது தேவனை பற்றியும்‌ கிறிஸ்துவைப்‌ 
பற்றியும்‌ ஒரு எதிர்‌ கேள்விகேட்கமுடியாத அறிக்கை ஆகும்‌. 


யோவான்‌ 3:16 போலவே, 


தேவன்‌ அவிசுவாசிகளைக கடிநீதுகொண்டு கண்டிப்பார்‌. 
யோவான்‌ 10:8-9, அவர்‌ வந்து பாவத்தைக்குறிததும்‌, 
நீதியைக்குறிததும்‌, நியாயததர்ப்பைக்குறிததும்‌, உலகத்தைக்‌ 
கண்டித்து உணர்த்துவார்‌. 9. அவர்கள்‌ என்னை 
விசுவாசியாதபடியினாலே பாவத்தைக்குறித்தும்‌, 


2 தமோத்தேயு 2:25, எதிர்பேசுறெவர்கள்‌ சத்தியத்தை 
அறியும்படி தேவன்‌ அவர்களுக்கு மனந்திரும்புதலை 
அருளத்தக்கதாகவும்‌, 


தேவன்‌ அவிசுவாசிகளையும்‌ பாவிகளையும்‌ நேசிக்கறோர்‌, 
அதனால்தான்‌ நாம்‌ பாவிகளாக இருக்கும்போது இரட்சிப்பு 
வழங்கப்பட்டோம்‌. அந்த அன்பு நிரூபிக்கப்பட்டுள்ளது, 
அநத அன்பு கண்டிப்புடன்‌ தொடங்குகிறது. 

முழு கடிதத்திலும்‌ தேவனின்‌ மென்மை பற்றிய குறிப்பு 
உள்ளது. இந்த மக்கள்‌ மீது அவருக்கு மென்மையான பாசம்‌ 
உண்டு. 

It's phile’ love not ‘agape’ love. 

"ஆகையால்‌, வைராக்கியத்துடன்‌ மனந்திரும்புங்கள்‌. "' 


இது இரட்சிப்பின்‌ அழைப்பு: 


மனந்திரும்புங்கள்‌! 


30 


மனநீதிரும்புதல்‌ என்பது 

* நீங்கள்‌ ஒரு குற்றவாளி என்பதை நீங்கள்‌ 
உணருகிறீர்கள்‌, 

* தேவ கோபத்திற்கும்‌ தண்டனைக்கும்‌ நீங்கள்‌ 
தகுதியானவர்‌ என்பதை உணர்வது, 

** நீங்கள்‌ நரகத்திற்கு பாத்திரவான்‌. 

“ பாவம்‌ உங்களிடத்தில்‌ இருப்பதை நீங்கள்‌ உணர 
ஆரம்பிக்கிறீர்கள்‌, 

“ பாவத்திலிருந்து விடுபட நீங்கள்‌ ஏங்குகிறீர்கள்‌, 
மற்றும்‌ 

“ நீங்கள்‌ அதற்கு முதுகை காட்டி உலகைத்‌ துறந்து, 
உங்களை மறுத்து, சிலுவையை எடுத்துக்கொண்டு, 
கிறிஸ்துவைப்‌ பின்பற்றுவது. 


நீங்கள்‌ நிதி ரீதியாக கஷ்டப்பட வேண்டியிருக்கும்‌, ஆனால்‌ 
அதில்‌ எந்த வித்தியாசமும்‌ இல்லை. 


நீங்கள்‌ ஐஸ்வர்யவான்‌ அல்ல, நீங்கள்‌ செல்வந்தர்கள்‌ அல்ல, 
எதுவும்‌ தேவையில்லை என்பதை நீங்கள்‌ உணர்ந்தால்‌ 
மட்டுமே மனந்திரும்புதல்‌ வரும்‌. 


“மனந்திரும்பி அதை வேகமாக செய்யுங்கள்‌. 
மனந்திரும்புதலை வைராக்கியத்துடன்‌ தொடருங்கள்‌. ” 


720, இதோ, வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன்‌; ஒருவன்‌ என்‌ 
சத்தததைக்கேட்டு, கதவைத்‌ திறந்தால்‌, அவனிடத்தில்‌ நான்‌ 
பிரவேசித்து, அவனோடே போஜனம்பண்ணுவேன்‌, அவனும்‌ 
என்னோடே போஜனம்பண்ணுவான்‌. 


அவர்‌ யாரைப்‌ பற்றி பேசுகிறார்‌? 
அவரை பற்றி தான்‌. 


31 


என்ன கதவு அது? 
உங்கள்‌ இதயத்தின்‌ கதவு அல்ல, அது சபையின்‌ கதவு! 


“ஒருவன்‌ என்‌ சத்தத்தைக்கேட்டு, கதவைத்‌ திறந்தால்‌, 
அவனிடத்தில்‌ நான்‌ பிரவேசித்து” அதன்‌ அர்த்தம்‌ என்ன? 
நான்‌ அவனுக்குள்‌ வநது, நான்‌ அவனுடன்‌ மற்றும்‌ அவன்‌ 
என்னுடன்‌ போஜனம்‌ கொள்வேன்‌. 


கிறிஸ்து இல்லாத சபை இது! 


நம்‌ வாழ்நாள்‌ முழுவதும்‌ இதயத்தை அதை தட்டுகிறது என்று 
கேள்விப்பட்டிருகீகிறோம்‌. அது இங்கே அதை 
குறிக்கவில்லை. இது சபையின்‌ கதவு. 


சரிதையில்‌ உள்ள சபையில்‌, விசுவாசிகளாக இருந்த சிலரின்‌ 
முன்னிலையில்‌ அவர்‌ இருந்தார்‌. 


இயேசு லவோதிக்கேயா சபையில்‌ வெளியே இருக்கிறார்‌. 
உலகம்‌ முழுவதும்‌ இது போன்று ஆயிரம்‌ ஆயிரக்கணக்கான 
சபைகள்‌ உள்ளன. கிறிஸ்து வெளியே இருக்கிறார்‌, 
இரக்கத்துடன்‌, அவருடைய நாமத்தை கொண்ட சபையின்‌ 
கதவை அவர்‌ தட்டுகிறார்‌ அனால்‌ அவரின்‌ நாமததை 
கொண்ட சபையிலிருந்து அவர்‌ வெளியேற்றப்பட்டுள்ளார்‌. 


பகிரப்பட்ட உணவு ஐக்கியத்தை அடையாளமாக இருந்தது. 
பகிரப்பட்ட உணவு கூட்டுறவின்‌ அடையாளமாக இருநதது. 
இயேசு சொல்கிறாந்‌ லவோதிக்கேயா யாராவது வந்து 


கதவைத்‌ திறந்தால்‌ நான்‌ உள்ளே வருவேன்‌, நான்‌ உன்னை 
இரட்சிப்பின்‌ , உன்னுடன்‌ ஐக்கியம்‌ கொள்வேன்‌ என்று 
கூறுகிறார்‌. 

இது ஒரு இறுதி வேண்டுகோள்‌! 


32 


இந்த சபைகளுக்கு வெளியே இயேசு இன்னும்‌ இருக்கிறார்‌, 
இருட்டில்‌, நோய்வாய்ப்பட்ட, இரட்சிக்கப்படாத சபைகளின்‌ 
கதவைத்‌ தட்டுகிறார்‌ நித்திய காரிருள்‌ சூழும்‌ முன்பும்‌ மற்றும்‌ 
மிகவும்‌ தாமதம்‌ ஆகும்‌ முன்பும்‌ அவர்களை அழைக்கிறார்‌! 


முடிவுரை 


கடை வாக்குத்தத்தம்‌. 

ர 21, நான்‌ ஜெயங்கொண்டு என்‌ பிதாவினுடைய 
சிங்காசனத்திலே அவரோடேகூட உட்காரந்ததுபோல, 
ஜெயங்கொள்ளுகிறவனெவனோ அவனும்‌ என்னுடைய 


சிங்காசனத்தில்‌ என்னோடேகூட உட்காரும்படிக்கு 
அருள்செய்வேன்‌. 
ஜெயம்‌ கொள்ளுகிறவன்‌ யார்‌? 


1 யோவான்‌ 5:4-5, 4. தேவனால்‌ பிறப்பதெல்லாம்‌ உலகத்தை 
ஜெயிக்கும்‌; நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற 
ஜெயம்‌.5. இயேசுவானவர்‌ தேவனுடைய குமாரனென்று 
விசுவாசிக்கிறவனேயன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன்‌ யார்‌? 


நான்‌ இப்போது உள்ளே வருவது மட்டுமில்லாமல்‌ 
உன்னுடன்‌ உட்கார்நது உன்னுடன்‌ ஐக்கியம்‌ கொள்வேன்‌, 


ஆனால்‌ விசுவாசத்தில்‌ வரும்‌ அந்த நபரை என்னுடன்‌ என்‌ 
சிங்காசனத்தில்‌ அமர வைப்பேன்‌, நானும்‌ எப்படி வென்று 
என்‌ பிதாவோடு அவருடைய சிம்மாசனத்தில்‌ அமர்தீதேனோ 
அதே போலவே அவனையும்‌ அமரச்செய்வேன்‌. 


நான்‌ உன்னை மகிமைப்படுத்தி என்‌ சிங்காசனத்தில்‌ அமர 
வைப்பேன்‌. 


33 


தேவனின்‌ சிங்காசனமும்‌ ,கிறிஸ்துவின்‌ சிங்காசனமும்‌ 
மனநீதிரும்பிய விசுவாசியின்‌ சிங்காசனம்‌ ஆகிறது. தேவனின்‌ 
சிங்காசனம்‌, கிறிஸ்துவின்‌ சிங்காசனத்தில்‌ அமர்வது 
என்பதாலா மனிதகுலத்திற்கு மிக உயர்ந்த உயர்வு ஆகும்‌. 


விசுவாச துரோகிகளுக்கு, தாராளவாதிகளுக்கு, கிறிஸ்துவை- 
மறுப்பவர்களுக்கு, வேதததை மறுப்பவர்களுக்கு, அவர்கள்‌ 
தங்களை உயர்ந்த விசுவாசிகள்‌ அறிவார்நீதவர்கள்‌, 
புத்திஜீவிகள்‌ என்று நினைக்கும்‌ உண்மையான 


விசுவாசிகளுக்கு சொல்லப்படும்‌ செய்தி இது.. 

“உங்கள்‌ நிலை உங்களுக்குத தெரியாது. 

நீங்கள்‌ தரித்திரர்‌, குருடர்‌. 

நீங்கள்‌ நிர்ப்பாக்யெமுள்ளவர்‌, பரிதாபகரமானவர்‌, 
நிர்வாணமானவர்‌. ” 


ஆனால்‌ கிறிஸ்து, கிருபையில்‌, இரட்சிப்பை அளிக்கிறார்‌. 


எல்லா கடிதங்களும்‌ மூடுகின்றன, "ஆவியானவர்‌ 


சபைகளுககுச்‌ சொல்லுகிறதைக்‌ காதுள்ளவன்‌ 
கேட்கக்கடவன்‌. " 
நீங்கள்‌ கேட்கிறீர்களா? 


உண்மையாக அதை கேட்கிறீர்களா??? 


34 


